GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No . TN /CCN / 467 /2009 -11. 
[Price : Rs . 4 .00 Paise . 


TAM 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RE 


TILNAD 


JPCE 


SGOVER 


VIL 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE T 


UMPHS 


No . 43 ] 


CHENNAI, WEDNESDAY , NOVEMBER 4 , 2009 

Aippasi 18 , Thiruvalluvar Aandu - 2040 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


ANIMAL HUSBANDRY , DAIRYING AND FISHERIES 

DEPARTMENT 


Indian Veterinary Council Act — Certain person as a 
member to the Tamil Nadu Veterinary Council 
nominated by the State Veterinary Association 


. 


418 


on 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


Industrial Disputes Act: 


Disputes between workmen and Managements 

referred to Labour Courts for adjudication .. 418 -425 
திருத்த அறிவிக்கை 

.. . 418 


D . T.P . - 11- 2 (43 ) — 1 


[ 417 ] 


418 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II _ Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


அரசுப் போக்குவரத்துக் கழகம் ( மதுரை) லிமிடெட் 


ANIMAL HUSBANDRY, DAIRYING AND FISHERIES 

DEPARTMENT. 


Notification regarding certain person as a member to 

the Tamil Nadu Veterinary Council nominated by the 
State Veterinary Association under Indian Veterinary 
Council Act . 


[G . O . Ms. No. 121 , Animal Husbandry , Dairying and 

Fisheries ( AH3- 2) , 30th September 2009 . ) 
No . ||( 2 )/AHDFI/571 / 2009. -- Under sub -section (2 ) of 
Section 32 of the Indian Veterinary Council Act, 1984 (Central 
Act 52 of 1984 ) , the Government of Tamil Nadu hereby 
notifies Dr . B . Saravanan , MVSc . , Veterinary Assistant 
Surgeon , Veterinary Clinician Centre , Thanjavur as a member 
to the Tamil Nadu Veterinary Council nominated by the State 
Veterinary Association under clause ( e ) of Sub - section (i) of 
Section 32 of the said Act . 


திருத்த அறிவிக்கை 
[ அரசாணை ( டி ) எண் 431 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு (சி ) த் துறை, 24 ஜூலை 2009. ) 
No. II(2)/LE /573/2009. - அரசாணை ( டி) எண் 79, தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , நாள் 11 பிப்ரவரி 2009 - க்கு 
கீழ்க்கண்டவாறு திருத்தம் வெளியிடப்படுகிறது : 

திருத்தம் 
அரசாணை ( டி ) எண் 79 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறை , நாள் 11 - 02 - 2009 - ல் பெறுநர் முகவரியில் 
" தொழிலாளர் நீதிமன்றம் , மதுரை எனக் குறிப்பிடப்பட்டுள்ளதை 
" தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளி என்று திருத்தி 
வாசிக்கவும் . 


காஞ்சி கற்பூரம் லிமிடெட் 


C . MUTHUKUMARASWAMY , 
Secretary to Government. 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


Disputes between Workmen and Managements 

referred to Labour Courts for adjudication . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , தருமபுரி 


( அரசாணை ( டி ) எண் 429 , தொழிலாளர் மற்றும் வேலை 

வாய்ப்பு (சி ) த் துறை , 24 ஜூலை 2009 .) 
No . II (2 )/LE /572 /2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , தருமபுரி என்ற நிர்வாகத்துக்கும் , 
செயலாளர் , சேலம் , தருமபுரி , ஈரோடு , நாமக்கல் மாவட்ட 
போக்குவரத்து மற்றும் பொதுத் தொழிலாளர் சங்கத்துக்குமிடையே 
தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
(மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1) ( c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு 
சேலம் தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 
நடத்துனர் திரு . கே .எம் . ராஜாவிற்கு அடிப்படை ஊதியத்தை 
3 நிலைகள் குறைத்து 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து 
நடைமுறைப்படுத்த உத்தரவிட்ட நிர்வாகத்தின் உத்தரவை இரத்து 
செய்யவும் , அன்னாரின் ஊதிய உயர்வை திரண்ட பயனின்றி 
6 மாதம் தள்ளி வைத்து ரூ .200/ - ஐ சேதத் தொகையாக 
வசூலிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதை இரத்து செய்யவும் , 
கோரியுள்ள தொழிற்சங்க கோரிக்கை நியாயமானதுதானா ? 

ஆமெனில் , கிடைக்க வேண்டிய நிவாரணம் என்ன ? 


[ அரசாணை ( டி ) எண் 513 , தொழிலாளர் மற்றும் வேலை 

வாய்ப்பு ( அ2) த் துறை , 24 செப்டம்பர் 2009 .) 
No . II( 2)/LE /574/ 2009. - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக காஞ்சி கற்பூரம் லிமிடெட் , 
காஞ்சிபுரம் மாவட்டம் என்ற நிர்வாகத்திற்கும் காஞ்சி கற்பூரம் 
தொழிலாளர் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947ஆம் ஆண்டு தொழில் தகாரறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIVI1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
தொழிலாளர்களுக்கு 2006 - 2007 - ஆம் ஆண்டுக்கான 
போனஸ் 20 % வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை 
நியாயமானதாக இல்லையெனில் எவ்வளவு வழங்க வேண்டும் 
என்பதையும் நிர்ணயிக்கவும் . 


சத்தியபாமா பல்கலைக்கழகம் , சென்னை - 119 
[ அரசாணை ( டி ) எண் 515 , தொழிலாளர் மற்றும் வேலை 

வாய்ப்பு ( அ2) த் துறை , 24 செப்டம்பர் 2009.) 
No II(2 )/ LE / 575 / 2009. - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சத்தியபாமா பல்கலைக்கழகம் , 
சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் புதிய ஜனநாயக வாகன 
ஓட்டுனர்கள் மற்றும் டெக்னீசியன் சங்கம் , சென்னைக்குமிடையே 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


Nov . 4 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


419 


நிரவாத 150 - க்கும் வேலை மறுக்கப்பார்வீசுடன் 
மீண்டு 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

கறீம் கம்பெனி ( தாஜ்மஹால் பீடி ) , சென்னை 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

[ அரசாணை (டி ) எண் 530 , தொழிலாளர் மற்றும் வேலை 
1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

வாய்ப்பு ( அ ) த் துறை , 24 செப்டம்பர் 2009.) 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

No. II( 2 )/LE/ 576 / 2009 - இந்த ஆணையின் இணைப்பில் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக கறீம் கம்பெனி (தாஜ்மஹால் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்படவேண்டும் என்று 

பீடி ) , சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு ஐக்கிய பீடி 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது 

என்று அரசு கருதுவதாலும் ; 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIVI1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
இணைப்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
எழு வினாக்கள் 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
கோரிக்கை எண் 5 - க்கான எழுவினா 

இதனால் ஆணையிடப்படுகிறது . 
காலை 10 .00 மணிக்கு மாலை 3. 00 மணிக்கு இரண்டு 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
வேளைக்கு அனைவருக்கும் தேனீர் வழங்க வேண்டும் என்ற 

10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? உரிய 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
உத்தரவுகள் பிறப்பிக்க . 

சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
கோரிக்கை எண் 6 - க்கான எழுவினா 

இணைப்பு 
லைசென்ஸ் ரினிவலுக்கு சென்றால் சம்பளத்துடன் கூடிய 
விடுமுறை அளிக்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 

எழுவினா 
கோரிக்கை நியாயம் தானா ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . சென்னை -13 , ராயபுரம் கறீம் & கம்பெனி ( தாஜ்மஹால் பீடி ) 

நிர்வாகத்தின் காண்ட்ராக்டர் திருமதி ஜீனத் என்பவரிடம் வேலை 
கோரிக்கை எண் 12 - க்கான எழுவினா 

செய்த 150 - க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு 
சம்பளம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 7 - 2 - 2005 முதல் வேலை மறுக்கப்பட்ட நாட்களுக்கு 
கோரிக்கை நியாயம்தானா ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . முழுச்சம்பளம் அளித்து தொடர்ச்சியான சர்வீசுடன் மீண்டும் 

வேலை அளிக்க வேண்டும் என்ற தொழிற் சங்கத்தின் 
கோரிக்கை எண் 13 - க்கான எழுவினா 

கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
விபத்து காப்பீடு செய்து தரவேண்டும் என்ற பிறப்பிக்க . 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாம்தானா ? உரிய உத்தரவுகள் 
பிறப்பிக்க . 

கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலை லிமிடெட் , 
கோரிக்கை எண் 14 - க்கான எழுவினா 

மூங்கில்துறைப்பட்டு , விழுப்புரம் 
Industrial Visit சென்றால் நாள் ஒன்றுக்கு பேட்டா ரூ .200 
வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் 

[ அரசாணை ( டி ) எண் 531 , தொழிலாளர் மற்றும் வேலை 
தானா ? உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

வாய்ப்பு ( பி2) த் துறை, 25 செப்டம்பர் 2009 , 

புரட்டாசி 9 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040.) 
கோரிக்கை எண் 16 - க்கான எழுவினா 

No II(2 )/ LE / 577 / 2009. - இந்த ஆணையின் இணைப்பில் 
அரைநாள் விடுமுறை அளிக்க வேண்டும் என்ற குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக கள்ளக்குறிச்சி கூட்டுறவு 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? உரிய உத்தரவு சர்க்கரை ஆலை லிமிடெட் , மூங்கில்துறைப்பட்டு , விழுப்புரம் என்ற 
பிறப்பிக்க . 

நிர்வாகத்திற்கும் , தி கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலை , 

தினக்கூலி தொழிலாளர் சங்கம் , மூங்கில்துறைப்பட்டு 
கோரிக்கை எண் 17 - க்கான எழுவினா 

விழுப்புரத்துக்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று 
பஸ்பாடி கிளீனர்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்ற 

அரசு கருதுவதாலும் ; 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? உரிய உத்தரவு மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
பிறப்பிக்க . 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
கோரிக்கை எண் 18 - க்கான எழுவினா 

1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 

சட்டம் XIV / 1947 ) 10(1 ) (c ) பிரிவிலும் , 10 (1) (d ) பிரிவின் வரம்பு 
குழந்தைகளின் கல்விக் கட்டணம் தலா 1 குழந்தைக்கு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
ரூ . 2500 / - வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு கடலூர் 
கோரிக்கை நியாயமானதா ? உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

தொழிலாளர் நீதிமன்றம் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
கோரிக்கை எண் 20 - க்கான எழுவினா 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
வருடத்திற்கு ஒரு முறை கருணைத் தொகை வழங்க 

10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானதா ? உரிய உத்தரவு நாளிலிருந்து மென்று மாதத் 

உரிய உத்தரவு நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கடலூர் 
பிறப்பிக்க . 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


420 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


இணைப்பு 

எழுவினா 
கோரிக்கை எண் 1 மற்றும் 2 
" நிறுவனத்தில் சுமார் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தினக் 
கூலி அடிப்படையில் பணிபுரிந்து வரும் தொழிலாளர்களை 
( இணைப்பில் கண்ட வரிசைப்படி ) தற்போது நிறுவனத்தில் 
காலியாக உள்ள காலியிடங்களில் முதுநிலை அடிப்படையில் 
பணி நிரந்தரம் செய்து காலியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் . 
தினக்கூலி தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலை வழங்கப்பட 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 
தானா ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 


உரிய - தொழிற்சங்கு தொடர்ந்து நிரப்பப்படவேடையில் 


பெயர் 


தகப்பனார் பெயர் 


வரிசை 
எண் . 


பணியில் 
சேர்ந்த தேதி . 

( 4 ) 


( 3 ) 


(1) (2) 

(3) 

( 4 ) 
28 எஸ் . கண்ணியப்பன் சோலைகோணார் 01 - 12 - 1975 
29 சி . மாசிலாமணி சின்னசாமி 01 - 12 - 1975 
30 டி . ஜெயராமன் தங்கவேல் 29 - 12 - 1975 
31 ஆர் . மட்டிசிங் ராமச்சந்திரன்சிங் 17 - 02 - 1976 
எஸ் . காசி 

சுப்புராயன் 19- 01 - 1976 
டி . பெருமாள் தொந்தாளி 14 - 09 - 1976 
கே . ராஜா 

கந்தன் 

20 - 12 - 1976 
ஏ . சின்னத்தம்பி அப்பாய் 

11- 03 - 1976 
36 ஏ . மணி 

அண்ணாமலை 03 - 02 - 1976 
எம் . குப்புசாமி 

முனுசாமி 

03 - 02 - 1976 
ஆர் . சுப்ரமணியன் ராமசந்திரன் 17 - 11 - 1976 
39 இ . தேவராஜ் இருதயராஜ் 04 - 01 - 1976 
40 எஸ் . சுப்பிரமணியன் சண்முகம் 24 - 11 -1976 
| கே . குருநாதன் மணியாட்டி 07 - 07 - 1976 

ஆர் . இராமச்சந்திரன் ரங்கசாமி 11 - 11 - 1976 
கே . வீரன் 

குள்ளு 

29 - 09 - 1976 
டி . சண்முகம் 

தர்மலிங்கம் 09 - 11 - 1976 
எம் . மதார் 

மம்முஷா 12 - 03 - 1976 
46 கே . லட்சாதிபதி கோபால் 

22 - 05 - 1976 
47 கே . வேலு 

குப்பன் 

19 - 07 - 1976 
48 கே . முனுசாமி 

04 - 04 - 1977 
49 எஸ் . ஆசைதம்பி சொக்கலிங்கம் 25 - 12 - 1977 
50 எஸ் . பிச்சைபிள்ளை செல்லமுத்து 26 - 11 - 1977 
51 எஸ் . சீனுவாசன் சகாதேவன் 08 - 12 - 1977 
52 ஜி . ராமசாமி 

கோபால் 

18 - 12 - 1977 
ஜி . ஏழுமலை 

கோபால் 

18 - 12 - 1977 
54 எம் . ரகு 

முனுசாமி 

19 - 12 - 1977 
55 ஏ . பாண்டியன் அருணாச்சலம் 10 - 01 - 1977 
56 எஸ் . யாகப் சவரிமுத்து 09 - 12 - 1977 

எம் . கண்ண ன் முருகேசன் 26 - 12 - 1977 
58 எஸ் . அலி 

ஷேக் அலி 07 - 12 - 1977 
59 வி . தேவேந்திரன் வட்டக்கவுண்டர் 25 - 07 - 1977 
60 எம் . ஏசா 

மாணிக்கவேல் 26 - 12 - 1977 
61 எம் . ரகுராமன் முனியப்பிள்ளை 10 - 01- 1977 
62 ஆர் . செல்வராஜ் ரங்கன் 

10 - 01 - 1977 
63 ஏ . இராஜாராம் அம்பாரத் உடையார் 10 - 01 - 1977 
64 எஸ் . தங்கராஜ் சன்னியாசி 02 - 04 - 1977 


1 எஸ் . அந்தோணிசாமி சவரிமுத்து 01 - 06 - 1970 
2 எஸ் . ராயப்பன் சவரிமுத்து 01 - 03 - 1970 
3 ஏ . மரிய சூசை அந்தோனி 03 - 06 - 1970 
4 ஏ . ஞானப்பிரகாசம் சவராயன் 09- 08 - 1971 
5 ஏ . அல்போன்ஸ் 

அருளப்பன் 

21 - 03 - 1972 
6 எம் . சின்னையா முனியன் 

22 - 03 - 1972 
7 எம் . ராஜமூர்த்தி மொட்டையன் 01 - 04 - 1972 
8 ஜெ . சவரிமுத்து ஜாக்கப் 

05 - 03 - 1974 
9 ஆர் . சவரியப்பன் ராஜேந்திரன் 10 - 03 - 1974 
10 எ . ஏழுமலை 

அங்கமுத்து 24 -10 - 1974 
11 ஏ . பாண்டுரங்கன் அண்ணாமூர்த்தி 21 - 10 - 1974 
12 ஆர் . ஆரோன் ராயப்பன் 

21 - 11 - 1974 
13 எஸ் . சாமிநாதன் 

சூசை 

21 - 11 - 1974 
14 எஸ் . யாகப்பன் சவரிமுத்து 05 - 05 - 1975 
15 வி . நடராஜன் வேணுகோபால் 21 - 04 - 1975 
16 ஏ . சிவஞானம் அர்ச்சுனன் 26 - 06 - 1975 
17 பி . காதர் அலி பாபுகான் 12 - 05 - 1975 
18 எம் . மாணிக்கம் முத்துக்கவுண்ட ர் 08 - 11 - 1975 
19 ஆர் . செங்கோள் ராயப்பன் 

19 - 09 - 1975 
20 ஆர் . அருளப்பன் ராயப்பன் 27 - 01 - 1975 
21 எம் . தனபால் மாரிக்கவுண்டர் | 29 - 12 - 1975 
22 எம் . சாரங்கன் துரைசாமி 

22 - 09 - 1975 
23 என் . கண்ண ன் 

நாராயணன் 06 - 11 - 1975 
24 கே . குப்புசாமி 

கொரட்டையன் 29 - 12 - 1975 
25 எம் . கோவிந்தன் | மாரிமுத்து 29 - 04 - 1975 
26 ஆர் . கோவிந்தசாமி இராமலிங்கம் 22 - 09 -1975 
27 எஸ் . மீரான் 

ஷேக்லாலாமியா |13 - 10 - 1975 


குப்பன் 


Nov . 4 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


421 


(1) (2) 

(4 ) 
65 ஏ . தனபால் 

ஆறுமுகம் 

03 - 09 - 1977 
66 எம் . சின்ன சாமி மாணிக்கம் 05 - 09 - 1977 ) 
67 ஏ . சரவணன் 

அண்ணாமலை 18 - 12 - 1977 
68 ஆர் . கோவிந்தசாமி இராமசாமி 27 - 12 - 1977 
69 எம் . ராஜேந்திரன் முத்துமேஸ்திரி 28 - 12 - 1977 
70 பி . ஆதித்தமூர்த்தி பெத்தநாயுடு 21- 05 - 1978 
71 ஆர் . கண்ண ன் ராமசாமி 

11 - 05 - 1978 
72 பி . அண்ணாமலை பொன்னுசாமி 04 - 04 - 1978 
73 எஸ் . காதர்பாஷா சேக்தாவூத் 12 - 11 -1978 
74 எம் . செல்வராஜ் 

முனியன் 

18 - 04 - 1978 
75 கே . இராமமூர்த்தி குமாரசாமி 01 - 04 - 1978 
76 கே . இராஜேந்திரன் கருப்பு உடையார் 13 - 10 - 1978 
77 எ . இராஜகண்ணு அண்ணாமலை 19 - 06 - 1978 
78 எஸ் . பாதுஷா ஷேக்உமாம் 01 - 11 - 1978 
79 கே . ரகுபதி 

குப்புசாமி 29 - 09 - 1978 
80 ஏ . கோவிந்தசாமி 

ஆறுமுகம் 

19 - 11 - 1978 
81 கே . சுப்ரமணியன் குள்ளப்பநாயக்கர் 25 - 09 - 1982 
82 ஆர் . வெங்கடேசன் ராஜமாணிக்கம் 25 - 09 - 1982 
83 எம் . லியாகத் முஸ்தபா 15 - 07 - 1978 
84 ஆர் . சுப்ரமணியன் ராமதாஸ் 

20 - 12 - 1979 
85 எஸ் . மணி 

சடையன் 30 - 07 - 1979 
86 எஸ் . சயத்ஜான்பாஷா சையத்கபூர் 20 - 12 - 1979 
87 சி . இராதாகிருஷ்ணன் சின்னசாமி 20 - 12 - 1979 
88 சி . ரேணு 

சின்னப்பன் 20 - 02 - 1979 
89 கே . இராமசாமி கேசவன் 

02 - 05 - 1979 
90 எஸ் . தண்டபாணி முருகேசன் 09 - 05 - 1979 
91 சி . லூர்துசாமி சின்னப்பன் 07 - 07 - 1979 
92 பி . மொட்டையன் பொன்னகவுண்டர் 04 - 02 - 1980 
93 ஆர் . வேலு 

ராமன் 

01 - 12 - 1980 
94 எம் . பெருமாள் மருதை 

05 - 12 - 1980 
96 வி . அன்பழகன் வெங்கட்ராலு 06 - 12 - 1980 
97 எஸ் . ஜெயசேகர் சேதுராமன் 05 - 04 - 1980 
98 என் . சேகர் 

நடராஜன் 26 - 06 - 1981 
99 எஸ் . ராமசாமி 

சண்முகம் 27 - 06 - 1981 
100 டி . துரைராஜ் தங்கவேல்பிள்ளை 26 - 09 - 1982 
101 ஏ . பெரியார் 

அங்கமுத்து 26 - 09 - 1982 
102 எம் . ராமன் 

முருகேசன் 

26 - 09 - 1982 


(1) ( 2) 

( 3) 
103 கே . பெரியசாமி கந்தசாமி 

26 - 09 - 1982 
104 பி . குப்பன் 

பூங்காவனம் 26 - 09 - 1982 
105 எம் . ராஜேந்திரன் மொட்டையன் 20 - 06 - 1988 
106 வி . ராமலிங்கம் வையாபுரி 20 - 06 - 1988 
107 எஸ் . தர்மலிங்கம் சர்க்ரையன் 20 - 06 - 1988 
108 ஆர் . ரவிச்சந்திரன் ராமசாமி 

20 - 06 - 1988 
109 ஜெ . ராஜா 

ஜெகநாதன் 20 - 06 - 1988 
110 ஜெ . புருஷோத்தமன் ஜெகநாதன் 20 - 06 - 1988 
111 கே . பாலசுப்பிரமணியன் குப்புசாமி 20 - 06 - 1988 
112 பி . மூர்த்தி 

பாலகிருஷ்ண ன் 20 - 06 - 1988 
113 எஸ் . சின்னதுரை எல்லைகோனார் 20 - 06 - 1988 
114 எம் . ராஜேந்திரன் முனுசாமி 

20 - 06 - 1988 
115 ஏ . பழனி 

அருணாச்சலம் 20 - 06 - 1988 
116 எஸ் . முருகன் சாமிநாதன் 20 - 06 - 1988 
117 ஏ . மாசிலாமணி அந்தோணி 20 - 06 - 1988 
118 கே . ஏழுமலை குப்புசாமி 20 - 06 - 1988 
119 வி . தங்கராஜ் வேடிச்சி 

20 - 06 - 1988 
120 சி . ராஜேந்திரன் சின்னசாமி 

20 - 06 - 1988 
121 எம் . பொன்னுசாமி முத்து 

20 - 06 - 1988 
122 எம் . பழனி 

மூப்பன் 

20 - 06 - 1988 
123 கே . தஸ்தகீர் 

காசீம் 

20 - 06 - 1988 
124 டி . கிருஷ்ண ன் காதர் 

20 - 06 - 1988 
125 சி . ஏழுமலை சின்னதம்பி 20 - 06 - 1988 

எம் . இராஜேந்திரன் மாணிக்கம் 20 - 06 - 1988 
127 எம் . செல்வம் குப்புசாமி 

20 - 06 - 1988 
128 எ . சின்னப்பன் அமிதம் 

20 - 06 - 1988 
129 ஏ . கண்ண ன் அண்ணாமலை 20 - 06 - 1988 
130 என் . சின்ன ராஜ் 

நல்லதம்பி 

20 - 06 - 1988 
131 என் . சேகர் 

சிலம்பன் 

20 - 06 - 1988 
132 கே . ஏழுமலை குப்புசாமி 21- 06 - 1988 
133 கே . குப்புசாமி குள்ளாஞ்சி 21- 06 - 1988 
134 ஏ . அப்பாவு 

ஆறுமுகம் 

21 - 06 - 1988 
135 கே . ஷேக் அப்துல் காதர் 

21 - 06 - 1988 
136 சி . பாஸ்கரன் சின்னசாமி 21 - 06 - 1988 
137 கே . சேட்டு 

சின்னராஜ் 

21 - 06 - 1988 
138 சி . அய்யாவு 

சின்னசாமி 21 - 06 - 1988 
139 வி . பழனிவேல் விநாயகம் 21- 06 - 1988 


126 


422 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


(4 ) 


( 3) 


தேவேந்திரன் 
குப்புசாமி 


(1) ( 2) 
176 டி . தியாகராஜன் 
177 கே . கணேசன் 
178 இ . முத்துலிங்கம் 
179 ஜெ . இளங்கோ 
180 பி . முருகன் 
181 எஸ் . தஸ்தகீர் 


இருசன் 
ஜெயவேலு 
பொன்னம்பலம் 


11 - 10 - 1991 
01- 12 - 1991 
13 - 12 - 1991 
12 - 05 - 1992 
12 - 05 - 1992 
12 - 05 - 1992 


ஜம்முன் 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகம் , கும்பகோணம் 

( கோட்டம் - 2) , திருச்சி . 


(2 ) | 

( 3 ) 
140 சி . ஆறுமுகம் சின்னப்பன் 21 - 06 - 1988 
141 பி . சேகர் 

பொன்னுசாமி 21 - 06 - 1988 
142 எஸ் . பாஸ்கர் கோபால் 

21 - 06 - 1988 
143 எல் . தேவேந்திரன் லட்சுமணன் 29 - 05 - 1989 
144 எம் . கோவிந்தன் மாணிக்கம் 29 - 05 - 1989 
145 எஸ் . பழனி 

சடையன் 

29 - 05 - 1989 
146 ஏ . மோகன் 

ராஜீ 

29 - 05 - 1989 
147 வி . அண்ணாமலை வெங்கடபதி 18 - 05 - 1989 
148 ஆர் . முருகன் ராஜீ 

18 - 05 - 1989 
149 பி . ஏழுமலை பெரியதம்பி 18 - 05 - 1989 
150 எம் . அம்மாவாசை முனுசாமி 

18 - 05 - 1989 
151 கே . கடும்பன் 

கணேசன் 

24 - 06 - 1989 
152 பி . வேடியப்பன் பாண்டுரங்கன் 18 - 05 - 1989 
153 வி . மணி 

வடமலை 

18 - 05 - 1989 
154 ஏ . வேலன் 

ஆறுமுகம் 

18 - 05 - 1989 
155 ஏ . மனோகரன் அய்யாக்கண்ணு 18 - 05 - 1989 

இறந்தவர்களின் வாரிசுதாரர்களின் பட்டியல் 
156 பி . பாபு 

பக்கிரி 

01 - 12 - 1975 
157 எம் . சிவா 

முனுசாமி 

7 - 12 - 1976 
158 ஆர் . ராஜேந்திரன் ரத்தினம் 

03 - 12 - 1980 
159 பி . தனபாக்கியம் பாவாடை 

01 - 12 - 1987 
160 கே . ஆரோக்கியசாமி குழந்தைசாமி 20 - 06 - 1988 
161 எஸ் . நிக்கோலஸ் சவரிமுத்து 20 - 06 - 1988 
162 வி . இரவி 

வடிவேல் 

21 - 06 - 1988 
163 கே . வசந்தகுமார் குப்புசாமி 

21 - 06 - 1989 
164 எஸ் . ஜான் பீட்டர் ஜோசப் 

06 - 04 - 1988 
165 எஸ் . ஆரோக்கியதாஸ் சந்தியாகு 19 - 05 - 1988 
166 என் . சின்னதம்பி நடேசன் 07 - 08 - 1988 
167 கே . சண்முகம் காமிசாமி 

21- 01 - 1989 
168 கே . வெங்கடாச்சலம் குப்பன் 

13 - 09 - 1990 
169 எஸ் . முனியம்மாள் சுப்பராயலு 14 - 09 - 1990 
170 எம் . வையாபுரி மாரி 

12 - 09 - 1990 
171 ஆர் . தனம் 

ராஜாசுகுணராஜ் 14 - 09 - 1990 
172 ஏ . ஜெம்ஸ்பால் அந்தோணி 10 - 02 - 1991 
173 சி . முனிராஜ் சின்னப்பையன் 29 - 06 - 1991 
174 ஏ . தர்மலிங்கம் 

ஆறுமுகம் 

04 - 09 - 1991 
175 ஜெயசீலன் 

அற்புதம் 

07 - 10 - 1991 


[ அரசாணை ( டி ) எண் 543 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பி2) த் துறை , 12 அக்டோபர் 2009 , 

புரட்டாசி 26 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 
No . II(2 )/LE /578/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 , திருச்சி என்ற 
நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் 
சங்கம் (சி . ஐ . டி . யு .) திருச்சிக்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIVI1947 ) 10(1 ) (c ) பிரிவிலும் , 10 (1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , திருச்சி 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
அளிக்குமாறு தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளி 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 


எழுவினா 
திரு . வி . ராஜமாணிக்கம் , ஓட்டுனருக்கு நிர்வாகம் தமது 
25 - 1 - 2000 தேதியிட்ட உத்தரவின் மூலம் அவரது வருடாந்திர 
ஊதிய உயர்வினை 2 ஆண்டு காலத்திற்குக் கூட்டு விளைவுடன் 
தள்ளி வைத்து வழங்கிய தண்டனையை இரத்து செய்ய வேண்டும் 
என்ற தொழிற்சங்கக் கோரிக்கை சரியானதுதானா ? 
ஆமெனில் , உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க . 


[ அரசாணை ( டி ) எண் 544 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பி2 ) த் துறை, 12 அக்டோபர் 2009 , 

புரட்டாசி 26, திருவள்ளுவர் ஆண்டு- 2040 .) 
No . ||(2 )/LE/579/2009 . -- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 , திருச்சி என்ற 
நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் 
சங்கம் ( சி . ஐ . டி . யு .) திருச்சிக்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


Nov . 4 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


423 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகம் , திருநெல்வேலி . 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

[ அரசாணை ( டி ) எண் 546 , தொழிலாளர் மற்றும் 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 12 அக்டோபர் 2009 , 
சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 

புரட்டாசி 26 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , No . II(2 )/LE /581/2009. - இந்த ஆணையின் இணைப்பில் 
தொழிலாளர் நீதிமன்றம் திருச்சி தொழிலாளர் நீதிமன்றத் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

போக்குவரத்துக்கழகம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் 
ஆணையிடப்படுகிறது . 

நெல்லை மாவட்டப் போக்குவரத்துத் தொழிலாளர் (சி . ஐ . டி. யு .) 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
அளிக்குமாறு தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளி 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIV / 1947 ) 10( 1 )( c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 
எழுவினா 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
திரு . சி . இளங்கோவன் , இளநிலை கைவினைஞர் , பணி தமிழ்நாடு ஆளுநா அவாக 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 
எண் 2172 என்பவருக்கு நிர்வாகம் தமது 18 - 10 - 1999 தேதிய 

தொழிலாளர் நீதிமன்றம் , திருநெல்வேலிக்கு தீர்ப்புக்காக 
உத்தரவின் மூலம் அன்னாரது வருடாந்திர ஊதிய உயர்வினை 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
மூன்று மாத காலத்திற்குக் கூட்டு விளைவுடன் தள்ளி வைத்த 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தண்டனையை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கக் 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
கோரிக்கை சரியானதுதானா ? 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
ஆமெனில் , உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க . 

தொழிலாளர் நீதிமன்றம் , திருநெல்வேலி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகம் ( மதுரை) லிமிடெட் , 

இணைப்பு 
திண்டுக்கல் . 

எழுவினா 
[ அரசாணை ( டி ) எண் 545 , தொழிலாளர் மற்றும் 

ஓட்டுநர் திரு . எம் . பரமசிவனின் வருடாந்திர ஊதிய உயர்வை 
வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 12 அக்டோபர் 2009 , 

எதிர்காலத்தில் பாதிக்கும் வகையில் மூன்றாண்டு காலத்திற்கு 
புரட்டாசி 26 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040.) 

நிறுத்தி வைத்த நிர்வாக உத்தரவை இரத்து செய்ய 
No . II(2 )/LE/580/ 2009. - இந்த ஆணையின் இணைப்பில் 

வேண்டுமென்ற தொழிற்சங்கக் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

ஆமெனில் , உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்கவும் . 
போக்குவரத்துக்கழகம் (மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 
நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் தொழிலாளர் 
(சி . ஐ . டி . யு .) சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 

வாசன் பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் , சென்னை - 2 . 
என்று அரசு கருதுவதாலும் ; 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

[ அரசாணை ( டி ) எண் 549 , தொழிலாளர் மற்றும் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

வேலைவாய்ப்பு ( அ1) த் துறை , 13 அக்டோபர் 2009 .] 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய No . II (2)/LE /582/2009 - இந்த ஆணையின் இணைப்பில் 
சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக வாசன் பப்ளிகேஷன்ஸ் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் தி மெட்ராஸ் பிரஸ் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , லேபர் யூனியன் தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளிக்கு தீர்ப்புக்காக 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

ன அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
10 (2ஏ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 
தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளி சட்டம் XIV / 1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
இணைப்பு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
எழுவினா 

இதனால் ஆணையிடப்படுகிறது . 
திரு . கே . சின்னக்காளை (பணி எண் 60744 ) நடத்துனருக்கு மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( 520ஏ ) வழித்தட பேருந்தில் பணிபுரிந்தபோது 30 - 04 - 2003 10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிட்ட உத்தரவின்படி ரூ . 25 அபராதம் விதித்துள்ள நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
தண்டனையினை ரத்து செய்ய வேண்டுமென்ற கோரிக்கை சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் , கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
நியாயமானதுதானா ? உரிய ஆணைகள் வழங்குக . 


424 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


1585 /2009 --இந்த டர்பாக தமிழ்ந2, திருச்சி 


இணைப்பு 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
எழுவினா 

இதனால் ஆணையிடப்படுகிறது . 
வாசன் பப்ளிகேஷன்ஸ் (பி ) லிமிடெட் மூலம் விற்பனை 

மேலும் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட மூன்று 
பிரிவிற்கு புதியதாக வேலையாட்களை நியமனம் செய்வதற்கு 

மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு தொழிலாளர் நீதிமன்றம் 
பதிலாக விகடன் மீடியா சர்வீசஸ் ( பி ) லிமிடெட் என்ற 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
கம்பெனியின் மூலம் விற்பனை பிரிவிற்கு நிர்வாகம் புதிய 
ஆட்களை நியமனம் செய்துள்ளது நியாயமானதா ? ஆமெனில் 
தகுந்த உத்தரவு பிறப்பிக்க . 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் 

( கோட்டம் - 2) , திருச்சி . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை . 

[ அரசாணை ( டி ) எண் 554 , தொழிலாளர் மற்றும் 
( அரசாணை ( டி ) எண் 550 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( பி2 ) த் துறை , 15 அக்டோபர் 2009 , 
வேலைவாய்ப்பு( சி ) த் துறை , 13 அக்டோபர் 2009 .) 

புரட்டாசி 29 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 
No . II( 2)/ LE/ 583/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் No . II ( 2 )/LE/585 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்துக்கும் அரசு போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 , திருச்சி 
போக்குவரத்துக் கழகம் (மதுரை) தொழிலாளர் சங்கத்துக்குமிடையே என்ற நிர்வாகத்துக்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; ஊழியர்கள் சங்கம் , (சிஐடியு) , திருச்சி என்ற தொழிற் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

கருதுவதாலும் ; 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் * 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை (மத்திய சட்டம் XIVI1947) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1) (d ) பிரிவின் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சி தொழிலாளர் நீதிமன்றத் 

தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
10(2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

ஆணையிடப்படுகிறது . 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
இணைப்பு 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
எழுவினா 

திருச்சிராப்பள்ளி 

தொழிலாளர் நீதிமன்றம் 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
ஓட்டுநர் திரு . பி . வெள்ளைச்சாமி என்பவருக்கு 25 - 1 - 2007 
நாளிட்ட உத்தரவின் மூலம் வருடாந்திர ஊதிய உயர்வை மூன்று 
மாத காலம் திரண்ட பயனின்றி நிறுத்தம் என்ற தண்டனை 

இணைப்பு 
சரியானதுதானா ? இல்லையெனில் பரிகாரம் என்ன ? 

எழுவினா 


No II(2) பொருள் என்ற நிர்வாவர் 
மாலர் தொழில் தொழில் 


1/2009 --இந்த ஆனைாடு சிவில் சப்ளைல் 


தண்வருடாந்திர ஊதி 


ஓட்டுநர் , திரு . எம் . ஏழுமலை என்பவருக்கு நிர்வாகம் 
தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் , தஞ்சாவூர் . 

வழங்கியுள்ள கீழ்க்காணும் தண்டனைகளை இரத்து செய்ய 

வேண்டும் என்ற தொழிற்சங்கக் கோரிக்கை சரியானதுதானா ? 
[ அரசாணை (டி ) எண் 551 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு (சித் துறை , 13 அக்டோபர் 2009 . ) 

தண்டனை 1: 07 - 03 - 1998 - ம் தேதியிட்ட இறுதி உத்தரவின் 

மூலம் வருடாந்திர ஊதிய உயர்வை 3 வருடத்திற்கு கூட்டு 
No . II(2 )/LE/ 584/ 2009. - இந்த ஆணையின் இணைப்பில் விளைவுடன் தள்ளி வைத்தது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் 

தண்டனை 2 : 19 - 02 - 1999 - ம் தேதியிட்ட இறுதி உத்தரவின் 
கார்ப்பரேஷன் , தஞ்சாவூர் என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு சிவில் 
சப்ளைஸ் கார்ப்பரேஷன் தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் 

மூலம் வருடாந்திர ஊதிய உயர்வை இரண்டு வருடத்திற்கு கூட்டு 
திரு . கே . கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்குமிடையே தொழில் தகராறு 

விளைவுடன் தள்ளி வைத்தது . 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; மேற்சொன்ன தொழில் தண்டனை 3 : 30 - 07 - 2002 - ம் தேதியிட்ட இறுதி உத்தரவின் 
தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 

மூலம் வருடாந்திர ஊதிய உயர்வை 3 வருடத்திற்கு கூட்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

விளைவுடன் தள்ளி வைத்தது . 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் தண்டனை 4 : 24 -12- 2002 - ம் தேதியிட்ட இறுதி உத்தரவின் 
(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)( c ) பிரிவிலும் , 10 (1) (d ) பிரிவின் 

மூலம் வருடாந்திர ஊதிய உயர்வை 6 மாதக் காலத்திற்கு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

கூட்டு விளைவுடன் தள்ளி வைத்தது . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழில் தகராறு , 

ஆமெனில் உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க ? 


Nov . 4 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


425 


(அலைவாசி 
30 , 


[ அரசாணை ( டி ) எண் 555 , தொழிலாளர் மற்றும் 

இணைப்பு 
வேலைவாய்ப்பு(பி2) த் துறை , 16 அக்டோபர் 2009, 

எழுவினா 
புரட்டாசி 30 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040.) 

திரு . டி . சுப்பிரமணியன் , ஓட்டுநருக்கு நிர்வாகம் வழங்கிய 
No . II ( 2)/ LE /586 / 2009. - இந்த ஆணையின் இணைப்பில் 

கீழ்க்காணும் தண்டனைகளை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 , திருச்சி 

தொழிற்சங்க கோரிக்கை சரியானதுதானா ? 
என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 13- 01 -2003 தேதியிட்ட உத்தரவின் மூலம் வருடாந்திர ஊதிய 
ஊழியர்கள் சங்கம் , (சிஐடியு) , திருச்சி என்ற தொழிற் உயர்வினை 2 வருட காலத்திற்கு கூட்டு விளைவுடன் நிறுத்தம் 
சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு செய்தது . 
கருதுவதாலும் ; 

20 - 10 - 2004 தேதியிட்ட உத்தரவின் மூலம் வருடாந்திர ஊதிய 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

உயர்வினை 1 வருட காலத்திற்கு கூட்டு விளைவின்றி நிறுத்தம் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

செய்தது . 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

04 - 03 - 2004 தேதியிட்ட உத்தரவின் மூலம் வருடாந்திர 
சட்டம் XIVI1947 ) 10(1) (c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

ஊதிய உயர்வினை 3 மாத காலத்திற்கு கூட்டு விளைவுடன் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 

நிறுத்தம் செய்தது . 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட ஆமெனில் உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க . 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

[ அரசாணை (டி ) எண் 557 , தொழிலாளர் மற்றும் 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

வேலைவாய்ப்பு( பி2)த் துறை , 16 அக்டோபர் 2009 , 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றம் 

புரட்டாசி 30 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040.) 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

No . II( 2)/LE /588/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
இணைப்பு 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 , திருச்சி 
எழுவினா 

என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
திரு . ஆர் . இராஜேந்திரன் , கைவினைஞர் பணி எண் 1670 

ஊழியர்கள் சங்கம் (சிஐடியு) , திருச்சி என்ற தொழிற் 
என்பவருக்கு நிர்வாகம் தமது 01 - 01 - 2000ஆம் தேதியிட்ட இறுதி சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
உத்தரவின் மூலம் அன்னாரது வருடாந்திர ஊதிய உயர்வை கருதுவதாலும் ; 
மூன்று மாத காலத்திற்கு கூட்டு விளைவுடன் நிறுத்தி வைத்த 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
தண்டனையை இரத்து செய்யவேண்டும் என்ற தொழிற்சங்கக் 
கோரிக்கை சரியானதுதானா ? 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
ஆமெனில் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க . 

சட்டம் XIV / 1947 ) 10(1)( c ) பிரிவிலும் , 10 (1) (d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
[ அரசாணை ( டி ) எண் 556 , தொழிலாளர் மற்றும் தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , திருச்சி 
வேலைவாய்ப்பு(பி2) த் துறை , 16 அக்டோபர் 2009, தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
புரட்டாசி 30 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040.) 

இதனால் ஆணையிடப்படுகிறது . 
No . II( 2)/ LE/ 587/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 , திருச்சி 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 

திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றம் 
ஊழியர்கள் சங்கம் , (சிஐடியு) , திருச்சி என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
கருதுவதாலும் ; 

இணைப்பு 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

எழுவினா 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

திரு . ஆர் . முருகன் , ஓட்டுநர் , பணி எண் 5853 என்பவருக்கு 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய நிர்வாகத்தின் 23 - 08 - 2002 - ம் தேதியிட்ட உத்தரவின்படி 
சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1)( d ) பிரிவின் வரம்பு 

அளிக்கப்பட்ட வருடாந்திர ஊதிய உயர்வினை ஆறுமாத 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

காலத்திற்கு கூட்டுவிளைவுடன் நிறுத்தம் செய்த தண்டனையை 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , திருச்சி 

இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

சரியானதுதானா ? 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 

ஆமெனில் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

ச . ஆறுமுகம் , 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

அரசு துணைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


